﻿188. உங்கள் செல்வங்களை உங்களுக்கிடையே நீங்கள் தவறான முறையில் உண்ணாதீர்கள். மக்களுடைய செல்வங்களில் ஒரு பகுதியைப் பாவமான முறையில் நீங்கள் உண்பதற்காகத் தெரிந்துகொண்டே உங்கள் செல்வங்களை அதிகாரிகளிடம் கொண்டுபோ(ய் கொடுக்)காதீர்கள்.
--------------------------------------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: இந்த வசனம் ஒரு மனிதரைப் பற்றிப் பேசுகிறது. அவர் அடுத்தவருக்குச் சொந்தமான பொருளை அபகரித்துக்கொண்டார். அந்தப் பொருள் தமக்குரியதுதான் என்பதற்கான ஆதாரம் எதுவும் பொருளுக்குச் சொந்தக்காரரிடம் இல்லை.
எனவே, அபகரித்தவர் அதை உரியவரிடம் கொடுக்க மறுக்கிறார். உண்மை தமக்கெதிராகவே இருக்கிறது என்பதையும், தாம் தடை செய்யப்பட்ட (பிறரது) பொருளையே அனுபவிக்கிறோம் என்பதையும், தாம் உண்மையில் பாவம் புரிகிறோம் என்பதையும் நன்கு தெரிந்துகொண்ட அவர் அதற்காக அதிகாரிகளிடம் வழக்கு தொடுக்கிறார்.
இவ்வாறே முஜாஹித், இக்ரிமா மற்றும் கத்தாதா (ரஹ் ) ஆகியோரிடமிருந்தும் அறிவிக்கப்பட்டுள்ளது. "நீ அநியாயம் புரிகிறாய் என்று தெரிந்துகொண்டே (உனக்குச் சாதகமாக) வழக்குத் தொடராதே" என்று அவர்கள் கூறியுள்ளனர்.
இது தொடர்பாக ஸஹீஹுல் புகாரீ மற்றும் ஸஹீஹ்  முஸ்லிமில் ஒரு நபிமொழி இடம்பெற்றுள்ளது.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அறிக! நான் ஒரு மனிதனே. என்னிடம் வழக்காளிகள் வருகின்றனர். உங்களில் ஒருவர் மற்றவரைவிடத் தமது ஆதாரத்தை நிலைநிறுத்துவதில் நாவன்மை மிக்கவராக இருக்கலாம். அதனால் (நான் கேட்டதை வைத்து) அவருக்குச் சாதகமாகத் தீர்ப்பு வழங்கிவிடுகிறேன்.
எனவே, (வாதத்தின் போக்கைக் கவனித்து) ஒரு முஸ்லிமுக்குச் சொந்தமான பொருளை மற்றவருக்குரியது என நான் தீர்ப்பளிக்க நேர்ந்தால் (அவருக்கு) அது நரகத்தின் ஒரு துண்டேயாகும். எனவே, (தேவைப்பட்டால்) அதை அவர் எடுத்துக்கொள்ளட்டும். இல்லையேல் விட்டுவிடட்டும்.

நீதி அழியாது 
-----------------
ஆக, நீதிபதி அளிக்கும் தீர்ப்பால் உண்மை அழிந்துவிடாது என்பதை இந்த வசனமும் நபிமொழியும் உணர்த்துகின்றன. எனவே, யதார்த்தத்தில் ஒரு நீதிபதியின் தீர்ப்பானது (மார்க்க ரீதியாகத்) தடை செய்யப்பட்ட ஒன்றை அனுமதிக்கப்பட்டதாகவோ, அனுமதிக்கப்பட்ட ஒன்றைத் தடை செய்யப்பட்டதாகவோ ஆக்காது.
மாறாக, அது வெளிப்படையில் மட்டுமே கட்டுப்படுத்தும். அந்தத் தீர்ப்பு உண்மைக்கு ஒத்திருந்தால் சரி. ஒத்துப்போகவில்லையாயின் தீர்ப்பளித்தவருக்கு அதற்கான (நற்)கூலி கிடைக்கும். சாதுரியமாகத் தீர்ப்பைத் தமக்குச் சாதகமாக வளைத்துக்கொண்டவரையே அதன் பாவம் சேரும்.
இதனால்தான், "மக்களுடைய செல்வங்களில் ஒரு பகுதியைப் பாவமான முறையில் நீங்கள் உண்பதற்காகத் தெரிந்துகொண்டே உங்கள் செல்வங்களை நீங்கள் அதிகாரிகளிடம் கொண்டுபோ(ய் கொடுக்)காதீர்கள்" என்று உயர்ந்தோன் அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது உங்களின் வாதமும், உண்மையை மூடி மறைக்கும் உங்களின் வாக்குச் சாதுரியமும் பொய்யானவை என்று தெரிந்துகொண்டே அவ்வாறு செய்யாதீர்கள்.
